( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 0. 80 காசு 


|--SEI HEEEE 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வெல்லும் 


எண் 27 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 4 , 2018 
ஆனி 20 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
[ அரசாணை (நிலை) எண் 62 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2) த் துறை , 25 மே 2018.) 
1948 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63 /1948 ) 87 - ஆம் பிரிவு மற்றும் 112 - ஆம் பிரிவு ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1950 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் 
விதிகளில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 115 - ஆம் பிரிவின் (1 ) ஆம் 
உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் , 95 ஆம் விதியின் கீழுள்ள விவர அட்டவணை XXIV - இல் , 12 - A பத்திக்குப் பின்னர் , பின்வரும் 
பத்தி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 

"12 - B , சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவரால் மேற்கொள்ளப்படும் மருத்துவப் பரிசோதனை.- (1) பட்டாசுத் தொழிற்சாலைகளில் , 
வேதிப்பொருட்களைக் கலத்தல் , நிரப்புதல் மற்றும் கையாளுதல் செய்முறையில் பணியமர்த்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பணியாளருக்கும் , 
அவர் முதலில் பணியமர்த்தப்படும் நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் , சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒருவரால் 
மருத்துவப் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் . அத்தகைய மருத்துவப் பரிசோதனையில் , தோல் அழற்சிக்கான தோல் சோதனை , 
நுரையீரல் செயல்பாட்டுச் சோதனை மற்றும் மார்பு ஊடுகதிர் சோதனை ஆகியவை அடங்கும் . சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை 
மருத்துவரால் யாதொரு பணியாளரும் , அத்தகைய பணியில் பணியாற்றத் தகுதியானவர் எனச் சான்றளிக்கப்பட்டாலன்றி , மற்றபடி அவர் 
முதலில் பணியமர்த்தப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குப் பின்னர் தொழிற்சாலையில் பணியாற்ற அனுமதிக்கப்படமாட்டாது . 

( 2) மேற்சொன்ன பணிகளில் பணியமர்த்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பணியாளரும் , குறைந்த அளவு ஆறு மாதங்களுக்கு ஒரு 
முறை , சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவரால் மறுபரிசோதனை செய்யப்பட வேண்டும் . அத்தகைய மறுபரிசோதனையில் 
சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவர் சரியெனக் கருதுகின்றவாறு , மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படும் மார்பு 
ஊடுகதிர் சோதனை நீங்கலாக , துணை பத்தி (1 ) இல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்துப் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும் . 

(3 ) சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவர் , பணியாளர் ஒருவரை பரிசோதனை செய்த பின்னர் , படிவம் 27 - இல் உடற்தகுதிச் 
சான்றிதழை வழங்க வேண்டும் . மறுபரிசோதனை செய்ததற்கான பதிவுகள் சான்றிதழில் பதிவுசெய்யப்பட்டு , தொழிற்சாலை மேலாளரின் 
பொறுப்பில் அச்சான்றிதழ் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் . பரிசோதனைகளின் தன்மை மற்றும் முடிவுகள் உட்பட , துணைப் பத்திகள் 
(1 ) மற்றும் (2 ) இன் கீழ் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிசோதனையின் பதிவுகளும் , படிவம் 17 இல் உடல்நலப் பதிவேடு ஒன்றில் 
சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவரால் பதிவுசெய்யப்பட்டிருக்க வேண்டும் . 


[ 1 ] 


III - 1a -(27 ) (T Sup ) - 1 


(4 ) உடற்தகுதிச் சான்றிதழும் உடல்நலப் பதிவேடும் , ஆய்வாளரால் ஆய்வு செய்யப்படுவதற்குத் தயாராக வைத்திருக்கப்பட 
வேண்டும் . 

(5 ) பணியாளர் ஒருவர் மேற்சொன்ன பணிகளில் தொடர்ந்தால் அவரின் உடல்நலனிற்கு மிகுந்த ஆபத்து ஏற்படும் என்னும் 
காரணத்தினால் , அவர் பணியில் தொடர்வதற்குத் தகுதியற்றவர் என , யாதொரு காலத்திலும் சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை 
மருத்துவர் கருதும் நேர்வில் , அவரது பரிசோதனை முடிவுகள் குறித்த விவரங்களையும் , மேற்சொன்ன நபர் மேற்சொன்ன பணிகளில் 
பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர் என அவர் கருதும் கால அளவையும் குறிப்பிட்டு , அந்த ஆவணங்களில் அவற்றைப் பதிவுசெய்ய 
வேண்டும் . அவ்வாறு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படும் நபருக்கு , சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவரின் கூற்றுப்படி , 
அவர் முழு திறனற்றவராக இருப்பின் , அவருக்கு மாற்றுப் பணி வசதிகள் ஏற்படுத்திக் கொடுத்து . பாதிக்கப்பட்ட நபருக்கு , அவ்வாறு 
பொருத்தமான மறுவாழ்வு அமைத்துத்தரப்பட வேண்டும் . 

( 6 ) மேற்சொன்ன துணைப்பத்தி (5 ) இல் கூறப்பட்டுள்ளவாறாக பணிபுரிவதற்குத் தகுதியற்றவராகக் கண்டறியப்பட்டுள்ள 
யாதொரு நபரும் , சான்றளிக்கும் அறுவை சிகிச்சை மருத்துவர் , மேற்கொண்டும் பரிசோதித்த பின்னர் , அத்தகைய செய்முறைகளில் 
பணியமர்த்துவதற்குத் தகுதிபெற்றிருப்பதாக அவருக்கு மீண்டும் சான்றளித்தாலன்றி , மற்றபடி மேற்சொன்ன செய்முறைகளில் மீண்டும் 
பணியமர்த்தப்படக் கூடாது அல்லது பணிபுரிவதற்கு அனுமதிக்கப்படக் கூடாது . " 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


